38 | | கல்வெட்டுக்‌ காலாண்டு. a - 32 | 


உட்புறச்‌ சுவரில்‌ முதலாம்‌ குலோத்துங்கச்‌ சோழனின்‌ கல்வெட்டு 
காணப்‌ பெறுவதாலாகும்‌. கோயிலில்‌ காணப்பெறும்‌ கல்வெட்டுக்‌ 
களில்‌ இதுவே பழமையான தாகும்‌. இக்கோயிலில்‌ மேலும்‌ கி.பி. ' 
11-ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ 12-ஆம்‌ நூற்றாண்டு வரை உள்ள துண்டு 
கல்வெட்டுக்களும்‌ சில இங்கு உள்ளன. இக்கிராமத்தில்‌ கடைத்‌ | 
துள்ள பல்லவர்‌ காலக்‌ கல்வெட்டில்‌ இவ்வூர்‌ தெய்வத்தின்‌ பெயர்‌, 
“மகாதேவர்‌'” என்றும்‌, ஊரின்‌ பெயர்‌ 'அனாங்கூர்‌' என்றும்‌: 
குறிப்பிடப்பட்டுள்ளன. 

முருகன்‌ அல்லது இந்திரனாகக்‌ கருதப்படும்‌ இச்சிற்பம்‌ DI. 
ஏழாம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த இறைவன்‌ யானை மீது அமர்ந்து 
காட்சி தருவதாக உள்ளது. இத்தெய்வமும்‌, அதன்‌ வாகனமுட | .. 
பலகைக்‌ கல்லில்‌ செதுக்கப்பட்டுள்ளன. இறைவன்‌ தலையி* | ' 





அணிந்துள்ள மகுடம்‌ ஜடாமகுடமாகும்‌. வலது மேற்‌ கையில்‌ சக்‌ a 
ஆயுதமும்‌, இடது மேற்‌ கையில்‌ அக்கமாலையும்‌ உள்ளன. வலது| 
சீழ்க்கை கழே தொங்கிய நிலையிலும்‌ இடது கழ்க்கையைத்‌ தொள 
மீது வைத்தும்‌ காணப்படுகிறது. கழுத்தணி தடித்தும்‌, கைக 
அணியும்‌ கையணிகளும்‌ இச்சிற்பத்தின்‌ பழமையை உறுதி பெ, 
இன்றன. யானையைப்‌ பொருத்தமட்டில்‌ அதன்‌ முகப்‌ பதிலில்‌. 
மட்டும்‌ காணமுடிகிறது. தந்தங்கள்‌ குட்டையாகவும்‌, காதுப்பகு = ae 


மிக விரிந்தும்‌ காணப்படுகின்‌ றன. | 


யானை மீதமர்ந்து காணப்பெறும்‌ முருகன்‌ அல்லது இந்திரல்‌ er 
உருவம்‌ பலகைக்‌ கல்லில்‌ பெரிதாக வடிக்கப்பட்டு காணப்படு... 
இதுவே முதன்‌ முல றயாகும்‌. மலையைக்‌ குடைந்து செதுக்கப்பட . ய்‌ 
உருவம்‌ ஒன்று மகாபலிபுரத்தின்‌ அருகே உள்ள சாளுவன்குப்‌ J | 
பகுதியில்‌ அமைந்து உள்ள புலிக்குகையின்‌ முன்புறச்‌ சுவரில்‌ முஃ . 
சுண்டுபிடிக்கப்பட்டுள்ள து. 


இத்துறை கல்‌ வெட்டாய்வாளர்‌ திரு.கோ. முத்துசாமி, இவ்வ... | ag 
கல்வெட்டாய்வு மேற்கொண்டபோது மேற்குறிப்பிட்ட சிற்பக w 
களுடன்‌ இ.பி. எட்டு அல்லது ஒன்பதாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்‌ “கி. 2a 
எட்டுக்‌ கைகளுடன்‌ கூடிய இரண்டு துர்க்கைச்‌ சிற்பங்களையும்‌ ஒரு ~- 
விஷ்ணு இற்பத்தையும்‌ கண்டுபிடித்துள்ளார்‌. இச்சிற்பத்தின்‌ நிழற்‌ 
படத்தை முகப்பில்‌ காணலாம்‌. | | 








தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறையின்‌ அச்சகத்தில்‌ அசட்டு 
இத்துறை இயக்குநருக்காக இரு. கு, தாமோதரன்‌, துணை இயக்குநரால்‌ 
வெவியிடப்பெத்றது. 





